﻿256.இந்த மார்க்கத்தில் (இணையும் விஷயத்தில்) எந்த வற்புறுத்தலும் கிடையாது.தவறான வழியிலிருந்து நேரான வழி (இன்னதெனத்) தெளிவாகிவிட்டது.தீய சக்திகளை மறுத்து அல்லாஹ் வை நம்பக்கூடியவர், அறுந்துபோகாத வலுவான பிடிமானத்தை இறுகப் பற்றிக்கொண்டார்.அல்லாஹ்  செவியுறுவோனும் அறிவோனும் ஆவான்.
-------------------------------------------------
இஸ்லாமிய மார்க்கத்தில் இணையும்படி யாரையும் வற்புறுத்த வேண்டாம் என இவ்வசனத்தில் அல்லாஹ்  கட்டளையிடுகின்றான்.இஸ்லாம் என்பது தெளிவானது; குழப்பமற்றது.அதன் ஆதாரங்களும் சான்றுகளும் வெளிப்படையானவை.இந்நிலையில், இந்த மார்க்கத்தில் இணையுமாறு யாரையும் கட்டாயப்படுத்தத் தேவை இல்லை.
மாறாக, இறைவன் யாருக்கு வழிகாட்டி, விரிந்த உள்ளத்தையும் தெளிந்த பார்வையையும் வழங்குகிறானோ அவர், சான்றுகளைப் பார்த்துத் தாமே இஸ்லாத்தை ஏற்பார்.
இஸ்லாத்தை ஏற்பதற்கு அல்லாஹ்  யாருக்கு வழிகாட்டி திறந்த உள்ளத்தையும் தெளிவான பார்வையையும் வழங்குகிறானோ அவர் எந்த வற்புறுத்தலுமின்றி தாமாகவே இஸ்லாத்தை ஏற்பார்.அல்லாஹ்  எவரது உள்ளத்தைக் குருடாக்கி, அவரது செவியிலும் பார்வையிலும் முத்திரையிட்டுவிடுகிறானோ அவர் வற்புறுத்தலின் பேரில் இஸ்லாத்தை ஏற்றாலும், அது அவருக்கு எந்தப் பயனையும் அளிக்காது.
இந்த விதி அனைவருக்கும் பொதுவானதாக இருந்தபோதும், அன்சாரிகளில் (மதீனா முஸ்லிம்களில்) சிலர் தொடர்பாகவே இந்த வசனம் அருளப்பெற்றது என விரிவுரையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.

இஸ்லாத்தில் கட்டாயமில்லை 
-----------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: (அறியாமைக் காலத்தில்) ஒரு பெண்ணுக்குப் பல தடவை குழந்தை பிறந்து இறந்துவிடின், அவள் "அடுத்த குழந்தை உயிரோடு வாழ்ந்தால் அதை யூத மதத்தில் சேர்த்துவிடுவேன்" என்று சபதம் செய்வாள்.(அதன்படி, பலர் இஸ்லாத்திற்குப் பின்பும் யூதர்களிடம் இருந்துவந்தனர்.பின்னால் ஒரு சமயத்தில்) பனூ நளீர் எனும் யூதக் கூட்டத்தார் (மதீனாவிலிருந்து) நாடு கடத்தப்பட்டனர்.
அப்போது அவர்களில் அன்சாரிகளின் (மதீனா முஸ்லிம்கள்) பிள்ளைகளும் இருந்தனர்.அவர்களுடைய பெற்றோர் "நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை யூதர்களிடம் விட்டுவைக்கமாட்டோம் (இஸ்லாத்தில் இணைத்தே தீருவோம்)" என்றனர்.அப்போதுதான் இவ்வசனம் அருளப்பெற்றது.
இதை இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
மேலும், இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இந்த வசனம் அன்சாரிகளில் பனூ சாலிம் பின் அவ்ஃப் எனும் குடும்பத்தைச் சேர்ந்த ஹுஸைனீ என்பவர் தொடர்பாக அருளப்பெற்றது.இவர் ஒரு முஸ்லிம்; இவருடைய இரண்டு மக்களும் கிறித்தவர்களாக இருந்தனர்.
எனவே, இவர் நபி (ஸல்) அவர்களிடம், "என் மக்கள் இருவரும் கிறித்தவ மதத்திலேயே பிடிவாதமாக இருக்கின்றனர்.(இஸ்லாத்தில் சேருமாறு) அவர்களை நான் கட்டாயப்படுத்தலாமா?" எனக் கேட்டார்.அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
உமர் (ரலி) அவர்களின் முன்னாள் அடிமையான அஸ்பக் என்பவர் கூறியதாவது: நான் கிறித்தவ அடிமையாக உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்களிடம் இருந்தேன்.அவர்கள் இஸ்லாத்தைப் பற்றி என்னிடம் எடுத்துக் கூறும்போதெல்லாம் நான் மறுத்துவந்தேன்.
அதற்கு அவர்கள் "(இஸ்லாமிய) மார்க்கத்தில் எந்த வற்புறுத்தலும் இல்லை.எனினும், நீர் இஸ்லாத்தில் இணைந்துவிட்டால் முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் சிலவற்றைக் கவனிக்க உமது உதவியைப் பெறலாமே!" எனக் கூறினார்கள்.

தாஃகூத் - தீய சக்தி 
-------------------------
அடுத்து அல்லாஹ்  கூறுகின்றான்: தீய சக்திகளை மறுத்து அல்லாஹ் வை நம்பக்கூடியவர் அறுந்துபோகாத வலுவான பிடிமானத்தை இறுகப் பற்றிக்கொண்டார்.அல்லாஹ்  செவியுறுவோனும் அறிவோனும் ஆவான்.
அதாவது அல்லாஹ் வுக்கு இணையாகக் கற்பிக்கப்படுபவற்றையும், சிலைகளையும், ஷைத்தானின் அழைப்புக்குச் செவிசாய்த்து அல்லாஹ்  அல்லாதவற்றை வழிபடுவதையும் வெறுத்து ஒதுக்கி, அல்லாஹ் வை மட்டுமே இறைவனாக ஏற்று, அவனை மட்டுமே வழிபட்டு, அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை என நம்பக்கூடியவர் வலுவான பிடிமானத்தை இறுகப் பற்றிக்கொண்டார்.
அதாவது அவர் மேற்கொண்டுள்ள நிலைபாட்டிலும், நேரான சரியான பாதையை ஒழுங்காகப் பேணுவதிலும் அவர் உறுதியான நிலையை அடைந்துவிட்டார்.
(இங்கு மூலத்தில் இடம்பெற்றுள்ள "தாஃகூத்" எனும் சொல்லுக்கே "தீய சக்திகள்" என மொழிபெயர்த்துள்யோம்.இதற்கு "வரம்பு மீறுவோர்", "அக்கிரமக்காரர்கள்" என்பது சொற்பொருளாகும்.)
உமர் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: "தாஃகூத்" என்பது ஷைத்தானைக் குறிக்கும்.(4:51ஆவது வசனத்தின் மூலத்தில் இடம்பெற்றுள்ள) "ஜிப்த்" என்பது சூனியத்தைக் குறிக்கும்.ஒரு மனிதரின் கண்ணியம் அவரது மார்க்கத்தைப் பொறுத்தே அமைகிறது.
ஒருவர் பாரசீகரா, கிப்தியரா என்பதைப் பொறுத்து அவரது குலப் பெருமை அமைவதில்லை; அவரது குணத்தைப் பொறுத்தே அமைகிறது.
"தாஃகூத்" என்பது ஷைத்தானைக் குறிக்கும் என உமர் (ரலி) அவர்கள் அளித்த விளக்கம் மிகவும் பொருத்தமானதாகும்.ஏனெனில், அறியாமைக் கால மக்கள் புரிந்துவந்த சிலை வணக்கம், சிலைகளிடம் தீர்ப்புக் கோரல், உதவி கோரல் உள்ளிட்ட அனைத்துத் தீமைகளும் இதில் அடங்கும்.

அறுந்துபோகாத பிடிமானம் 
----------------------------
அடுத்து "அறுந்துபோகாத வலுவான பிடிமானத்தை இறுகப் பற்றிக்கொண்டார்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.அதாவது உண்மையான மார்க்கத்தின் வலுவான பிடிமானத்தை இறுகப் பிடித்துக்கொண்டார்.
இங்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு வலுவான பிடிமானத்திற்கு அல்லாஹ்  ஒப்பிட்டுள்ளான்.அந்தப் பிடிமானம் அடிப்படையிலேயே உறுதியானது; வலுவானது; அதன் இணைப்பு மிகவும் பலமிக்கது; எளிதில் அறுந்துவிடாது.
"வலுவான பிடிமானம்" (அல்உர்வத்துல் உஸ்கா) என்பது இறைநம்பிக்கையை (ஈமான்) குறிக்கிறது என்று முஜாஹித் (ரஹ் ) அவர்களும், இஸ்லாத்தைக் குறிக்கிறது என்று சுத்தீ (ரஹ் ) அவர்களும் கூறியுள்ளனர்.
சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) மற்றும் ளஹ் ஹாக் (ரஹ் ) ஆகியோர், "லா இலாஹ இல்லல்லாஹ் " (அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் இல்லை) என்ற கலிமாவே அது என்று கூறியுள்ளனர்.அனஸ் பின் மாலிக் (ரலி) அவர்கள், குர்ஆனே வலுவான பிடிமானம் என்கிறார்கள்.
அல்லாஹ் விற்காகவே ஒருவரை நேசிப்பதும், அல்லாஹ் விற்காகவே ஒருவரை வெறுப்பதும்தான் அது என்று சாலிம் பின் அபில்ஜஅத் (ரஹ் ) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.இவை அனைத்துமே முரண்பாடற்ற சரியான கருத்துகள்தான்.
கைஸ் பின் உபாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: (ஒரு முறை) நான் (மஸ்ஜிதுந் நபவீ) பள்ளிவாசலில் இருந்தபோது ஒருவர் வந்தார்.அவரது முகத்தில் அடக்கம் தென்பட்டது.அப்போது அவர் சுருக்கமாக இரண்டு ரக்அத்கள் தொழுதார்.அங்கிருந்தவர்கள், "இவர் சொர்க்கவாசி" எனக் கூறினர்.அவர் (தொழுது முடித்து) புறப்பட்டுச் சென்றபோது நான் அவரைப் பின்தொடர்ந்தேன்.
இறுதியில் அவர் தமது வீட்டிற்குள் செல்லவே நானும் சென்று அவருடன் உரையாடினேன்.அவருக்கு (என்னிடம்) சிநேகம் ஏற்பட்டதும் நான் அவரிடம், "நீங்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தபோது மக்கள் இவ்வாறெல்லாம் சொன்னார்கள்" என்றேன்.
அதற்கு அவர், "அல்லாஹ்  தூயவன்! தமக்குத் தெரியாதவற்றைப் பற்றி பேசுவது எவருக்கும் முறையல்ல.(அவர்கள்) அவ்வாறு கூற என்ன காரணம் என்று (இப்போது) நான் உங்களுக்குத் தெரிவிக்கிறேன்:
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களது காலத்தில் நான் ஒரு கனவு கண்டேன்.அதை நபி (ஸல்) அவர்களிடம் தெரிவித்தேன்.பசுமையான பூங்காவில் நான் இருப்பதைப் போன்று கண்டேன்.-அந்தப் பூங்காவின் பசுமை மற்றும் விசாலம் குறித்து அவர் தெரிவித்ததாக இப்னு அவ்ன் (ரஹ் ) அவர்க்ள் கூறியுள்ளார்கள்.- 
அதன் நடுவே இரும்புக் கம்பம் ஒன்று இருந்தது.கம்பத்தின் கீழ்ப் பகுதி பூமியிலும், மேற்பகுதி வானத்திலும் காணப்பட்டது.அதன் மேற்பகுதியில் ஒரு கைப்பிடி இருந்தது.அப்போது என்னிடம், "அந்தக் கம்பத்தில் ஏறுங்கள்!" எனக் கூறப்பட்டது."என்னால் முடியவில்லை" என நான் சொன்னேன்.(பின்னர்) உதவியாளர் ஒருவர் என்னிடம் வந்தார்.
அவர் (என்னை அதில் ஏற்றும் முயற்சியில்) என் ஆடையைப் பின்னாலிருந்து உயர்த்திவிட்டு "ஏறுங்கள்!" எனக் கூறினார்.நானும் அதில் ஏறி இறுதியில் அந்தப் பிடியைப் பற்றிக்கொண்டேன்.அப்போது அவர் "அந்தப் பிடியை இறுகப் பற்றிக்கொள்ளுங்கள்" என்றார்.
நான் (கனவிலிருந்து) விழித்தபோது அந்தப் பிடி என் கையில் இருந்தது.பின்னர் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் வந்து கனவைத் தெரிவித்தேன்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள், "அந்தப் பூங்காதான் இஸ்லாம்.அந்தக் கம்பம் இஸ்லாம் எனும் தூணாகும்.அந்தப் பிடி வலுவான பிடியாகும்.நீங்கள் இறக்கும்வரை இஸ்லாத்திலேயே நிலைத்திருப்பீர்கள்" என விளக்கமளித்தார்கள்.அவர்தான் அப்துல்லாஹ்  பின் சலாம் (ரலி) அவர்கள் ஆவார்கள்.
